கலைத்துறை அன்பர்களுக்கு.. 


மனம்‌ விட்டு உங்களோடு.. 
இயற்கையிலே நான்‌ ஒரு ஓவியன்‌... 
கலைஞன்‌... ரசிகன்‌.. கடவுளின்‌ படைப்புகளின்‌ மேல்‌ 


மனம்‌ லயிக்கும்‌ கடவுளின்‌ காதலன்‌... 


இயற்கையை ரசிப்பேன்‌.. இறையை ரசிப்பேன்‌... 
இசையை ரசிப்பேன்‌.. இனிமையை ரசிப்பேன்‌.. 
இலக்கியம்‌ ரசிப்பேன்‌.. இலக்கணம்‌ ருசிப்பேன்‌.. 


கலையை ரசிப்பேன்‌.. சிலையை ரசிப்பேன்‌... 
கலரை ரசிப்பேன்‌... மலரை ரசிப்பேன்‌... 
கவிதை ரசிப்பேன்‌.. கதையை ருசிப்பேன்‌.. 


அழகை ரசிப்பேன்‌.. அன்பை ரசிப்பேன்‌.. 
ஓவியம்‌ ரசிப்பேன்‌.. காவியம்‌ ரசிப்பேன்‌.. 


இவையாவும்‌ சங்கமிக்கும்‌ கடல்‌ அல்லவோ 
திரை உலகாம்‌ கலைத்துறை !! 


எத்தனை கலைஞர்கள்‌ ! எத்தனை கலை ஞானங்கள்‌ ! 
எத்தனை கலை வானங்கள்‌ ! எத்தனை கலைவாணர்கள்‌ ! 
எத்தனை வர்ணங்கள்‌ ! எத்தனை வரங்கள்‌ ! எத்தனை 
கவியரசர்கள்‌ ! எத்தனை கவிப்பேரரசுகள்‌ ! எத்தனை 
மெல்லிசை மன்னர்கள்‌! எத்தனை இசை ஞானிகள்‌ ! 
எத்தனை நுட்பங்கள்‌ ! எத்தனை நுண்ணறிவு ஜீவிகள்‌ ! 


அது நடிப்பாகட்டும்‌.. நடனமாகட்டும்‌.. 
இசையாகட்டும்‌.. இனிய குரலாகட்டும்‌.. 


அது பாடலாகட்டும்‌.. பாடமாகட்டும்‌.. கதையாகட்டும்‌.. 
அது டைரக்ஷன்‌ ஆகட்டும்‌.. தயாரிப்பாகட்டும்‌.. 
காமெடியாகட்டும்‌ கண்ணீராகட்டும்‌.. 

அது போட்டோகிராஃபி ஆகட்டும்‌.. 

வீடியோகிராஃபி ஆகட்டும்‌.. 


சிறிய டெக்னீஷியன்‌ முதல்‌ பெரிய ஆர்ட்டிஸ்ட்‌ வரை 
உங்கள்‌ ஒவ்வொருவரிடமும்‌ கொட்டிக்கிடக்கும்‌ 
இயற்கை வரங்களும்‌ வளங்களும்‌ தான்‌ எத்தனை 
எத்தனை !! 


எந்தத்‌ தொழிலுக்கும்‌ உழைப்பு இன்றியமையாதது... 
நீங்கள்‌ தெரிந்து கொண்ட இந்தத்‌ துறையில்‌ உங்களது 
அர்ப்பணமும்‌ உழைப்பும்‌ பாரம்‌ ! அபாரம்‌ !! 


சமூகத்தின்‌ நடப்புகளையும்‌, சரித்திர நிகழ்வுகளையும்‌, 
விஞ்ஞான முன்னேற்றங்களையும்‌ படித்தவன்‌ முதல்‌ 
பாமரன்‌ வரை கனகச்சிதமாகக்‌ கொண்டு சேர்க்கும்‌ 
மிகப்பெரிய கருவியல்லவோ உங்களுடையது ? 


உங்களில்‌ அழகு உண்டு ! அபிநயம்‌ உண்டு ! வனப்பு 
உண்டு ! வசனம்‌ உண்டு! 

விவேகம்‌ உண்டு ! விருதுகள்‌ உண்டு! 

கலை உண்டு ! காதல்‌ உண்டு ! காமம்‌ உண்டு ! பணம்‌ 
உண்டு ! பெயர்‌ உண்டு ! புகழ்‌ உண்டு ! 


ஒரு கலைஞனாய்‌.. ரசிகனாய்‌.. 
இறைவன்‌ உங்களுக்கு அருளின இயற்கை வரங்களைக்‌ 
கண்டு மெய்‌ சிலிர்க்கிறேன்‌..மெய்‌ மறக்கிறேன்‌.. 


பாலிவுட்டிலிருந்து கோலிவுட்‌ வரை ஓ! 
எத்தனை பெரிய உலகம்‌ இது ! 


கதாகாலட்சேபக்‌ காலங்களிலிருந்து, நாடக மேடை 
முதல்‌ இன்றைய கிராஃபிக்‌ உலகம்‌ வரை இந்தக்கலை 


உலகப்‌ பயணம்‌ தான்‌ எத்தனை பிரம்மாண்டம்‌ ! 


பேர்‌ பெற்றவர்கள்‌ முதல்‌ பேரறியாதவர்கள்‌ வரை இதில்‌ 
ஜொலிக்கும்‌ உள்ளும்‌ புறம்புமான வானவில்‌ 
வண்ணங்கள்‌ தான்‌ எத்தனை எத்தனை ! 


உண்மையிலே இது ஒரு உலகம்‌..வெகுஜன 
வாலிபரையும்‌, நங்கைகளையும்‌, மங்கைகளையும்‌, 
மனிதர்களையும்‌ வயது வரம்பின்றி பெருவாரியாகத்‌ 
தனக்குள்‌ சுருட்டி வைத்திருக்கும்‌ ஒரு உலகம்‌ ! 


இந்த உலகத்துக்குள்‌ தான்‌ எத்தனை மனிதமயங்கள்‌ ! 
எத்தனை முகங்கள்‌ ! எத்தனை நிறங்கள்‌ ! 
எத்தனை ஸ்வரங்கள்‌ ! 


இது ஒரு சொர்க்கலோகம்‌ என்றார்‌ ஒருவர்‌.. இது ஒரு 
கனவுலகம்‌ என்றார்‌ இன்னொருவர்‌..இது ஒரு பொன்‌ 
முட்டையிடும்‌ வாத்து என்றார்‌ மற்றவர்‌.. தேசத்தின்‌ 

தலையெழுத்தையே மாற்றுபவர்கள்‌ நாங்கள்‌ என்றார்‌ 


வேறொருவர்‌.. 


எது எப்படியானாலும்‌, இத்தனை பெரிய 
திரையுலகத்திற்குப்‌ பின்னே, இதின்‌ கனத்த வெள்ளைத்‌ 
திரைக்குப்‌ பின்னே, ஒரு இருண்ட கருப்புத்‌ 
திரையையும்‌ இருக்கக்‌ காண்கிறேன்‌... 


இந்த நாடக மேடைக்குப்‌ பின்னே "அன்றாடக்‌ காட்சி" 


என்ற ஒரு நடைமேடையையும்‌ காண்கிறேன்‌.. 


இந்த நடன அரங்கத்துக்கு பின்னே "அரங்கேற்றமாகும்‌" 


வேறு பற்பல காட்சிகளையும்‌ காண்கிறேன்‌.. 


இந்த நடிப்பின்‌ முகமூடிகளுக்குப்‌ பின்னே பல நிஜ 
முகங்களைக்‌ காண்கிறேன்‌... இந்தக்‌ கற்பனை 
உலகத்துக்குப்‌ பின்னே ஒரு கண்ணீரின்‌ உலகத்தையும்‌ 


காண்கிறேன்‌.. 


இந்த வெள்ளித்திரைக்கு உள்ளே ஒரு இரும்புத்‌ 
திரையும்‌ அங்கே தொங்கிக்‌ கொண்டிருக்கக்‌ 


காண்கிறேன்‌.. 


அப்படி இல்லாதிருந்தால்‌, இத்தனை போட்டி 


பொறாமைகள்‌ ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, இங்கே இத்தனை 
தற்கொலைகள்‌ ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, 
இத்தனை அகால மரணங்கள்‌ ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, கடனிலும்‌ குடியிலும்‌ 
இவர்கள்‌ அழிவது ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, அன்றாடம்‌ காணும்‌ இவர்கள்‌ 
கண்ணீர்க்‌ கதைகளும்‌ ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, திருப்தியற்று பலரோடு வாழும்‌ 


வாழ்க்கை ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, புதிய ஒருவரைப்‌ 
பற்றிக்கொண்டு சொந்த மனைவியை விவாகரத்து செய்து 
கொள்வது ஏன்‌ ? 


அப்படி இல்லாதிருந்தால்‌, லிவ்‌-இன்‌ பார்ட்னர்ஸ்‌ 
கலாச்சாரத்துக்கு வழிவகுப்பது ஏன்‌ ?கோபுரத்தில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌ நடுத்தெருவுக்கு வந்ததும்‌ ஏன்‌ ? 


பார்வையாளர்களுக்கும்‌ ரசிகர்களுக்கும்‌ அவர்களது 
செவிகளுக்கும்‌ புலன்களுக்கும்‌ விருந்து படைக்கும்‌ இந்த 
படைப்பாளிகளுக்குள்ளும்‌ ஒரு பசியைக்‌ காண்கிறேன்‌.. 
இன்னும்‌ இன்னும்‌ இன்னும்‌ என்றொரு பசி ! பேர்‌ புகழின்‌ 
பசி ! வெற்றி மேல்‌ வெற்றி குவிக்கும்‌ வெறிப்பசி ! தீராத 
சரீரப்‌ பசி ! தணியாத ஒரு ஏக்கப்‌ பசி !இவர்களுக்குள்ளும்‌ 
ஒரு அமானுஷ்ய வெறுமையைக்‌ காண்கிறேன்‌.. 


இவர்களுக்குள்ளும்‌ ஒரு வேதனையை காண்கிறேன்‌.. ஒரு 
ரண வலியைக்‌ காண்கிறேன்‌... ஒரு ஏக்கத்தை 
காண்கிறேன்‌.. ஒரு தணியாத தாகத்தைக்‌ 
காண்கிறேன்‌..மெய்‌ சத்தியத்தைக்‌ கண்டறியும்‌ ஒரு 
ஆன்மீகத்‌ தேடலை இவர்களுக்குள்‌ கிடக்கக்‌ 
காண்கிறேன்‌. 


மெய்‌ சமாதானத்தைக்‌ காணத்துடிக்கும்‌ ஒரு துடிப்பைக்‌ 
காண்கிறேன்‌.. இவர்களது காதல்‌ இவர்களது தாகத்தைத்‌ 
தணிக்காதோ? இவர்களது பணமும்‌ புகழும்‌ இவர்களைத்‌ 
திருப்தி செய்யாதோ ? 


இவர்களது இமாலய வெற்றிகள்‌ இவர்களது மனதுக்கு 
அமைதி தராதோ ? இவர்களது இலட்சியக்கனவுகள்‌ 


இவர்களுக்கு சுக சாந்தி தாராதோ ? 


விருதுகள்‌ பல பெற்றாலும்‌ இவர்களுக்குள்‌ விரக்தி 
ஏனோ ? கோடிகள்‌ குவித்து கோட்டையில்‌ 
அமர்ந்தாலும்‌ மனம்‌ மட்டும்‌ அமைதியடைய மறுப்பது 
ஏனோ ? 


ஆயிரம்‌ இருந்தும்‌ வசதிகள்‌ இருந்தும்‌..N0O PEACE OF 
MIND - இது ஒரு நிதர்சன உண்மையல்லவோ ? 


ஆக, இந்த நிழல்‌ உலகத்திற்கு வெளியே ஒரு நிஜ 
உலகம்‌ உண்டு ! இந்த மாய உலகத்துக்கு வெளியே ஒரு 


உண்மை உலகம்‌ உண்டு ! 


மாயை மாயை மாயை எல்லாம்‌ மாயை என்றான்‌ ஞானி 


ஒருவன்‌... 


காண்கிறதினால்‌ கண்‌ திருப்தியாகிறதில்லை.. 
கேட்கிறதினால்‌ செவி நிரப்பப்படுவதுமில்லை..முன்‌ 
இருந்ததே இனிமேலும்‌ இருக்கும்‌... முன்‌ 
செய்யப்பட்டதே பின்னும்‌ செய்யப்படும்‌.. சூரியனுக்குக்‌ 
கீழே நாதனமானது ஒன்றுமில்லை.. 


"இதைப்‌ பார்‌ ! இது நூதனம்‌ என்று சொல்லப்படத்தக்க 
காரியம்‌ ஒன்று உண்டோ ? அது நமக்கு முன்னுள்ள 
பூர்வ காலங்களிலும்‌ இருந்ததே !" என்று தொடர்கிறான்‌ 
அந்த ஞானி.. 


அழகு என்றென்றைக்கும்‌ ஆராதிக்கப்படுமோ ? 
இளமை எப்போதும்‌ ஊஞ்சலாடுமோ ? 


நினைத்தாலே எப்போதும்‌ இனித்துக்‌ 
கொண்டேயிருக்குமோ ? 


வாலிபம்‌ வாழ்வாங்கு வாழுமோ ? 
வாழ்வே மாயமல்லவோ ? மனதின்‌ அலைகள்‌ 
ஓய்வதில்லையோ ? பாகுபலி பாவ பலியாகுமோ ? 


இது உண்மையன்றோ ? 


இந்த காலாகாலக்‌ காதலைத்‌ தாண்டிய "சாதல்‌" என்ற 
ஒன்றும்‌ உண்டல்லோ ?பெண்ணும்‌ மண்ணும்‌ தாண்டிய 
இதமான இதய சுகமொன்று உண்டல்லோ ? 


பணமும்‌ புகழும்‌ தாண்டிய அழியாச்‌ செல்வம்‌ ஒன்று 
உண்டல்லோ ? விருதுகளும்‌ விருந்துகளும்‌ விழாக்களும்‌ 
தாராத விருப்பு வியப்பு ஒன்று உண்டல்லோ ? 


அழகையும்‌ அழுகையையும்‌ தாண்டிய அளவற்ற அன்பு 
ஒன்று உண்டல்லோ ? இந்தப்‌ பொழுதுபோக்கு உலகம்‌ 
தாண்டிய உண்மையான சமாதான சந்தோஷம்‌ ஒன்று 
உண்டல்லோ ? 


எத்தனை பேர்‌ பெற்ற நாயக நாயகிகளானாலும்‌ 
மரணத்தை ஜெயித்தவர்‌ உண்டோ ? எத்தனை 
புகழ்பெற்ற நட்சத்திரமானாலும்‌ கொரோனாவைக்‌ 
கொன்றவர்‌ உண்டோ ? திரை வானம்‌ தாண்டி 
அரசியல்வானில்‌ பறந்தவர்களும்‌ சிரஞ்சீவியாய்‌ வாழ்ந்த 
வரலாறும்‌ உண்டோ ? 


மரணம்‌ என்னும்‌ தூது ஓர்‌ நாள்‌ வராதோ ? 
அது மங்கை என்ற வடிவிலும்‌ வரலாமல்லோ ? 


சொர்க்கமாக இன்று நினைப்பதெல்லாம்‌, நாளை 
நரகமாக வாய்ப்பில்லையோ ? 


வசந்த மாளிகைகள்‌ எல்லாம்‌ கசந்த மாளிகைகளாய்‌, 
நொறுங்கிப்‌ போகும்‌ கண்ணாடி மாளிகைகளாய்‌ 
மாறிப்போகாதென்பதற்கு நிச்சயமென்ன ? 


வாலிபம்‌ நிரந்தரமோ ? செல்வச்‌ செழிப்புகள்‌ 
என்றைக்கும்‌ நிலைக்குமோ ? அழகும்‌ செளந்தரியமும்‌ 
நீடூழி நிற்குமோ ? பேரும்‌ புகழும்‌ மனிதரால்‌ 
மறக்கப்படாமலேயே இருக்குமோ ? 


இவை யாவும்‌ தாண்டிய நிரந்தரம்‌ ஒன்று உண்டே ! 
முடிவே இல்லாத நீண்ட நித்தியம்‌ ஒன்று உண்டே ! 


பாவத்தின்‌ சம்பளமாம்‌ மரணம்‌ ஒன்று உண்டே ! 
மரணத்துக்குப்‌ பின்னான முடிவில்லா வாழ்வு ஒன்று 
உண்டே ! 


போனால்‌ திரும்பி வரா தேசம்‌ ஒன்று உண்டே ! 
மனிதனுக்குள்‌ ஆன்மா என்ற ஒன்று உண்டே ! அந்த 
ஆன்மாவுக்கு ஈடேற்றம்‌ என்ற ஒன்று உண்டே ! 
அதற்கு மீட்பு என்று மறுபெயர்‌ ஒன்றும்‌ உண்டே ! 


காலமெல்லாம்‌ தேடினாலும்‌ அந்த மீட்பை மனிதன்‌ 
அடைவானோ ? புண்ணியக்‌ கிரியைகள்‌ அல்ல.. பூஜை 
புனஸ்காரங்களும்‌ அல்ல.. தீர்த்தயாத்திரைகள்‌ அல்ல.. 
பாவம்‌ தீர்க்கும்‌ புண்ணிய நதிகளும்‌ அல்ல.. 


கடவுளே மனிதனின்‌ பாவத்துக்கு பலியாகி அந்த 
மீட்பை மனுக்குலத்துக்குப்‌ பரிசாகத்‌ தந்தாரே ! 


ஆக.. 
எதிர்பாரா தீங்கு நாட்கள்‌ வருமுன்னும்‌.. எனக்குப்‌ 
பிரியமானவைகள்‌ அல்ல என்று நீங்கள்‌ சொல்லும்‌ 
உங்கள்‌ மார்க்கெட்‌ போய்விடும்‌ நாட்களும்‌, மக்களால்‌ 


ஒதுக்கி வைக்கப்படும்‌ நாட்களும்‌ வருமுன்னும்‌.. 


வாலிபம்‌ சென்று போய்‌ வயோதிபம்‌ வருமுன்னும்‌.. 
உதயசூரியனும்‌, சந்திரோதயமும்‌, வெள்ளித்திரை 
சின்னத்திரை நட்சத்திரங்களும்‌ ஒளி மங்கிப்‌ 
போகாததற்கு முன்னும்‌.. 


உங்கள்‌ வாழ்வின்‌ செழிப்பான மழைக்குப்பின்‌ கரிய 
கார்மேகங்கள்‌ திரும்பத்திரும்ப வராததற்கு முன்னும்‌.. 


வாலிப அழகும்‌, உங்கள்‌ 81% 0806 உடலும்‌, ஆணழகும்‌ 
பெண்ணழகும்‌ முன்னழகும்‌ பின்னழகும்‌ 
அற்றுப்போய்‌, நோய்‌ கண்டு, குழி விழுந்து கூன்‌ 
விழுந்து... 


ரசிகர்‌ ரசிகை பட்டாளங்களின்‌ எண்ணிக்கை 
குறைந்து..பட வாய்ப்புகள்‌ இழந்து... 


சினிமா ஸ்டுடியோ வாசல்களின்‌ கதவுகள்‌ உங்களுக்கு 
அடைக்கப்பட்டு.. உங்கள்‌ பாடக பாடகிகளின்‌ கீத 


வாத்திய சத்தங்கள்‌ அடங்கி... 


உங்கள்‌ வாழ்க்கையின்‌ வழியில்‌ பயங்கள்‌ தோன்றி, 
சரீரம்‌ நோய்ப்பட்டு.. பசித்தீபனம்‌ அற்றுப்‌ போகாததற்கு 
முன்னும்‌.. 


மனுஷன்‌ தன்‌ மறு உலகத்துக்குப்‌ போகிறதினாலே 
துக்கம்‌ கொண்டாடுகிறார்கள்‌ சோஷியல்‌ மீடியாவிலே 
RIP போட்டு போஸ்ட்‌ பண்ணி, மலர்வளையம்‌ வைக்க 
வருமுன்னே... 


இவ்விதமாய்‌ மண்ணானது தான்‌ முன்னிருந்த பூமிக்குத்‌ 
திரும்பி உங்கள்‌ உயிர்‌, தன்னைத்‌ தந்த இறைவனிடம்‌ 
மறுபடியும்‌ போகாததற்கு முன்னும்‌ அவரை உங்கள்‌ 
வாலிப நாட்களிலேயே நினைப்பீர்களோ ? 


அவரே உங்களைப்‌ படைத்தவர்‌..அவரே தாயின்‌ 
வயிற்றில்‌ உங்களை உருவாக்கியவர்‌.. 


அவர்‌ சொன்னார்‌.. 


இந்தத்‌ திரை உலகத்‌ தித்திக்கும்‌ தண்ணீரைக்‌ 
குடிக்கிறவனுக்கு மறுபடியும்‌ தாகம்‌ உண்டாகும்‌ ! நான்‌ 
தரும்‌ தண்ணீரைக்‌ குடிக்கிறவனுக்கோ தாகம்‌ தீரும்‌.. அது 
அவனுக்குள்‌ ஜீவ ஊற்றாய்ப்‌ பொங்கி வழியும்‌ ! 


இந்த இதயக்கனியை, இளையகன்னியை உண்கிறவன்‌ 
சாவான்‌.. நான்‌ கொடுக்கும்‌ உணவு சாகா வரம்‌ தரும்‌ 


உணவு..நல்‌ தேவாமிர்த உணவு ! 


என்னுடைய ஆசீர்வாதமே செல்வம்‌ தரும்‌.. அது 
வேதனை தாரா செல்வம்‌ ! 


என்‌ சமாதானத்தை உங்களுக்குத்‌ தருகிறேன்‌.. அது திரை 
உலகம்‌ தரக்கூடாத சமாதானம்‌ ! "பாவமன்னிப்பு" 
படத்தில்‌ அல்ல.. என்னிடத்தில்‌ உண்டு ! 


எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிற நானே 
உங்கள்‌ வாழ்வின்‌ வெறுமையை நிரப்புகிறவர்‌ ! 
நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனும்‌ என்றார்‌ அவர்‌.. 
நானே உயிர்‌ தரும்‌ உணவு என்றார்‌.. 


நானே தாகம்‌ தீர்க்கும்‌ ஜீவ நதி என்றார்‌.. நானே 
மீட்பு.நானே விடுதலை என்றார்‌.. நானே பரலோகத்துக்கு 
வாசல்‌ என்றார்‌..நானே நீ தேடும்‌ நிம்மதி என்றார்‌ அவர்‌.. 


அந்த நிம்மதியும்‌ சமாதானமும்‌, வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனும்‌ ஜீவ அப்பமும்‌ ஜீவ நதியும்‌ "இயேசு" என்ற 
எல்லா நாமத்துக்கும்‌ மேலான நாமத்துக்குள்ளே தன்னை 
உள்ளடக்கி, மனிதன்‌ தேடும்‌ "முக்திப்பேறு" என்ற 
மீட்பையும்‌ இரட்சண்யத்தை இலவசமாகவே தந்தது.. 


காவியக்‌ காதல்‌ காகிதக்‌ காதலாகிப்‌ போகுமே 
!/கண்காணாக்‌ காதல்‌ காற்றோடு கரைந்து போகுமே ! 
வாலிபக்‌ காதல்‌ வலைக்காதலாகி வஞ்சித்துப்‌ போடுமே ! 
இணையதளக்‌ காதல்‌ இல்லாமலேயே போய்விடுமே ! 


ஆனால்‌ இவரது நேசமோ மரணத்திலும்‌ வலிது ! அந்த 
நேசத்‌ தழலோ அக்கினித்‌ தழலும்‌ அதின்‌ ஜூவாலை கடும்‌ 
ஜூவாலையுமன்றோ ? அதினால்‌ தானோ "அனாதி 
சிநேகத்தால்‌ உன்னை சிநேகித்தேன்‌ காருண்யத்தால்‌ 
உன்னை இழுத்துக்‌ கொள்ளுகிறேன்‌..." என்றாரோ ? 


மர்லின்‌ மன்ரோவைத்‌ தெரியாதவர்‌ யாருண்டு ? 
1962.. 


ஷூட்டிங்‌ நடந்து கொண்டிருந்த ஸ்பாட்டுக்கு அவளிடம்‌ 
அப்பாய்ன்ட்மென்ட்‌ வாங்கி அவளை சந்திக்கச்‌ 
செல்கிறார்‌, அமெரிக்காவின்‌ பிரபல போதகர்‌ பில்லி 
கிரஹாம்‌ அவர்கள்‌.. 


அந்த நாட்களில்‌ அதிகமாய்‌ 0606588100 ல்‌ இருந்த 
அவளுக்கு வாழ்வின்‌ நிம்மதியின்‌ வழியை சுருக்கமாய்க்‌ 
காட்டுகிறார்‌ அவர்‌..அவளோ, " | DON'T WANT YOUR 
JESUS..." என்று அவமானப்படுத்தாத குறையாய்‌ 
அவரைத்‌ துரத்திவிட்டாள்‌.. 


சரியாய்‌ ஒரே வாரம்‌..தன்‌ வீட்டில்‌ தற்கொலை செய்து 
கொண்டு செத்துக்‌ கிடக்கிறாள்‌, அந்த நாட்களில்‌ 
உலகையே தன்‌ மடிக்குள்‌ வைத்திருந்த மர்லின்‌ மன்ரோ - 
தன்‌ 36 வயதினிலே... 


அதே மேலை நாட்டிலே மேடைப்‌ பாடகியான 
இன்னொரு நடிகை ஒருவரை சந்திக்கிறார்‌ வேறு 
ஒருவர்‌..குரல்‌ நடுங்க.. என்ன சொல்வாளோ என்று 
அஞ்சி.. சொன்னார்‌ ஒரே ஒரு வார்த்தை ! 


“Sister.. Jesus Loves "௦ப...” 


இதுவரை யாரும்‌ அவளை அப்படி அழைத்ததில்லை.. 
எப்படி எப்படியோ எது எதற்காகவோ அவளை 


அழைத்திருந்தனர்‌..அவ்வளவுதான்‌.. மனம்‌ உடைந்தாள்‌.. 


இதுவரை என்னை அழைத்தவர்‌ ஒருவரும்‌ இப்படி 
என்னை அழைத்ததில்லையே ? ஓ ! அந்த இயேசு 


என்னையும்‌ நேசிப்பாரோ ? 


ஓடி வந்தாள்‌ தன்‌ அறைக்கு..அப்படியே விழுந்தாள்‌ அவர்‌ 
பாதம்‌.."பாவி என்னையும்‌ நேசித்தீரோ ?" என்று தன்னை 


அந்த இயேசுவின்‌ நெஞ்சில்‌ புதைத்தாள்‌. 


அன்று எழுந்தது அவளது அந்த உலகளாவிய பாடல்‌.. 
"நான்‌ பாவி தான்‌.. ஆனாலும்‌ நீர்‌ மாசற்ற இரத்தம்‌ 
சிந்தினீர்‌.. வா என்று என்னை அழைத்தீர்‌.. என்‌ மீட்பரே 
வந்தேன்‌... வந்தேன்‌.. 


“அவளை அழைத்த "அதே கண்கள்‌.." அதே குரல்‌..இன்று 


உங்களையும்‌ நோக்கி.. 


| Love You My Son.. 
| Love You My Daughter. 


இது திரைப்பட | Love You அல்ல..கைகளில்‌ பச்சை 
குத்திக்கொள்ளும்‌ | டove You வும்‌ அல்ல.. 


கடற்கரை மணலிலும்‌, பார்க்‌ பீச்‌ பெஞ்ச்‌, சுவர்களிலும்‌ 
Note Book Face Book களிலும்‌ SMS வாட்ஸ்‌ அப்பிலும்‌ 
இ-மெயிலிலும்‌, சோஷியல்‌ மீடியா வழியிலும்‌ வந்து, 
விழியில்‌ விழுந்து இதயம்‌ நுழைந்து உயிரில்‌ கலக்கும்‌ 
உறவான அந்தக்‌ காதல்‌ அலை ஓயாத ஐ லவ்‌ யூ அல்ல.. 


இந்த | டove You சொல்பவர்‌ மனித அன்புக்கும்‌ 
நேசத்துக்கும்‌ பாசத்துக்கும்‌ காதலுக்கும்‌ பிரியத்துக்கும்‌ 
அப்பாற்பட்ட ஆத்துமநேசர்‌.. 


Yes ! JESUS LOVES YOU ! 


"ஒன்று செய்கிறேன்‌... பின்னானதை மறந்து, 

முன்னானதை நாடி, பந்தயப்பொருளின்‌ இலக்கை 
நோக்கித்‌ தொடருகிறேன்‌... 
மிகப்பெரிய கல்விமானும்‌, அறிவாளியும்‌, 


" என்றார்‌ தன்‌ காலத்தில்‌ 
செல்வந்தரும்‌, மத வைராக்கியம்‌ 
நிறைந்திருந்தவருமாயிருந்த ஒருவர்‌... 


உங்கள்‌ கடந்த காலங்களும்‌, வருடங்களும்‌ 
நிகழ்காலமும்‌ எப்படிப்பட்டதாய்‌ இருந்தாலும்‌, 
அவைகளின்‌ பாவச்சுமைகள்‌, பாரச்சுமைகள்‌, 
குற்றவுணர்வுகள்‌, தோல்விகள்‌, தவறுகள்‌, 
நெருக்கங்கள்‌ எதுவும்‌ உங்களை அழுத்தாதபடி, 
"தேவனே ! என்னைப்‌ பாருங்கள்‌..என்‌ பாவங்கள்‌ 
தன்னைத்‌ தாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌..." என்று 
அவைகளை அவரது பாதபடி வைத்து, மறந்து, 
பந்தயப்பொருளும்‌ இலக்குமான அவரையே 
நோக்கி, புதிய வாழ்வின்‌ ஓட்டத்தைத்‌ தொடருங்கள்‌.. 


உங்கள்‌ "முதல்‌ மரியாதையும்‌" முழு மரியாதையும்‌, 
"மீண்டும்‌ ஒரு மரியாதையும்‌" மீண்டும்‌ மீண்டும்‌ 
அவருக்கே உரித்தாவதாக ! 


அடைபட்ட அக்கினி 
Pr. Romilton, Delhi 
9810646981 


இ) 
க 


